ஸ்ரீ மனாக்ஷ்‌ பஞ்சரத்னம்‌ 
(1) 


உத்யத்பானுஸ்ஹ்ஸ்ரகோடி ஸதருசாம்‌ 
கேயூரஹாரோஜவலாம்‌ 
பிம்போஷ்டீம்‌ ஸ்மிததந்த பங்கதிருசிராம்‌ 
பீதாம்பராலங்க்ருதாம்‌! 
விஷணு ப்ரஹ்மஸுரேந்த்ர ஸேவிதபதாம்‌ 
தத்வஸ்வரூபாம்‌ சிவாம்‌ 
மீனாக்ஷீம்‌ பபணதோஸ்மி ஸந்ததமஹம்‌ 
காருண்யவாராம்‌ நிதிம்‌॥ 
ஆயிரம்‌ ஆயிரம்‌ சூர்யர்கள்‌ உதித்ததுபோல்‌ இருப்ப 
வளும்‌, தோள்வளை, முக்தாஹாரம்‌ இவற்றையணிந்தவளும்‌, 
கோவைப்பழம்‌ போன்ற உதடும்‌, சுத்த வெள்ளை புன்முறுவல்‌, 
பீதாம்பரம்‌ இவற்றால்‌ அழகியவளும்‌, விஷ்ணு, பிரம்மா, 
இந்த்ரன்‌ இவர்கள்‌ ஸேவிக்கும்‌ ததவஸ்வரூபமுள்ள, மங்கள 
கருணைக்‌ கடலை - ஸ்ரீ மீனாக 


ரியை நமஸ்கரிக்கிறேன்‌. 


(2) 


பூாணேந்து - வக்தர ப்ரபாம்‌ 
சிஞ்ஜந்நூபுர கிங்கிணீ மணிதராம்‌ - 

பதமப்ரபா பாஸுராம்‌। 
ஸாவாபீஷ்ட ead ils கிரிஸு-தாம்‌ 


முத்துமாலையும்‌, கிரீடமும்‌ அணிந்து பூர்ண தன்‌ 
போன்ற முகப்பொலிவுடன்‌ விளங்குகிறாள்‌ மீனாசரி. 


ஒலிக்கின்ற காற்‌ சதங்கை மணிகளைக்‌ கொண்டவளாய்‌, தாமரை 
மலரையொத்த ப்ரபையுடனும்‌ இருக்கிறாள்‌. அனைவரின்‌ 
விருப்பத்தையும்‌ நிறைவேற்றி, ஸரஸ்வ8 - லசுரிமி தேவியரால்‌ 
சேவிக்கப்பட்டும்‌, கருணைகடலாயும்‌ மிளிர்கின்ற ஸ்ரீ 
மீனாக்ஷியை நமஸ்கரிக்கிறேன்‌. 


(3) 


ஸ்ரீவித்யாம்‌ சிவவாமபாக நிலயாம்‌ 
ஹரீங்கார மந்தரோஜ்வலாம்‌ 

ஸ்ரீ சகராங்‌ திக பிந்துமத்யவ ர்ச்‌] 
ஸ்ரீமதஸ்பாநாயகீம்‌। 

ஸ்ரீமத்‌ ஷண்முக விக்னராஐ அலஸ்‌ 
ஸ்ரீமத்‌ ஐகன்மோஹிஃ 

மீனாக்ஷீம்‌ ப்ரணதோகஸ்மிஸந்ததமஹம்‌ 
காருணயவாராம்‌ நிதிம்‌॥ 


5 


ஸ்ரீவித்யையாகவும்‌, சிவனின்‌ இடது பாகத்தில்‌ ஹ்ரீம்‌' 
என்ற மந்தரத்தால்‌ பிரகாசிப்பவளாயும்‌, ஸ்ரீ சக்ரத்தில்‌ பிந்து 
நடுவே வசிப்பவளாயும்‌, ஸபாநாயகியாகவும்‌, ஸ்ரீ ஷண்முகர்‌, 
கணபதி அகியோரின்‌ மாதாவாகவும்‌, ஜகத்தை ஆகர்ஷிப்‌ 
பவளாயும்‌, கருணைக்‌ கடலாயுமுள்ள ஸ்ரீ மீனாக்ஷி நமஸ்‌ 
கரிச்கிறேன்‌. 


த்‌ ஸுந்தரநாயகீம்‌ பயஹராம்‌ 
ஜஞானப்ரதாம்‌ நிர்மலாம்‌ 
ச்யாமாபாம்‌ கமலாஸனார்சிதபதாம்‌ 
நாராயணஸ்யானுஜாம்‌। 
வீணாவேணு ம்ருதங்‌ கவாதய ரஸிகாம்‌ 


ER டம்பிகாம்‌ 


பயத்கைப்‌ போக்கி ஜ்ஞானத்தையளிக்கும்‌ நித்யசுத்த 
அழகம்மையாக கரிய திருமேனியுடன்‌ காட்சி தருகிறாள்‌. அவள்‌ 
பிரமன்‌ போற்றும்‌ இருவடியுடையவள்‌. ஸ்ரீ நாராயணரின்‌ 
ஸஹோதரி. வீணை, புல்லாங்குழல்‌, மிருதங்கம்‌ முதலிய வாத்‌ 
யங்களை ரஸிப்பவள்‌, பற்பல ஆடம்பரம்‌ உடையவள்‌. அந்த 
கருணைக்கடலான மீனாகுவியை நம ஸ்கரிக்கிறேன்‌. 


i 


தாதாற்த்துித்த ப்ரதாம்‌ 
நாநாபுஷ்ப விராஜிதாங்க்ரியுகலாம்‌ 
நாராயணே நார்சிதாம்‌। வப 
நாதப்ரஹ்ம மயீம்‌ பராத்பரதராம்‌ 
நாநார்த்ததத்வாத்மிகாம்‌ 
மீனாசக்ஷீம்‌ பபணதோகஸ்மி ஸநததமஹம்‌ 
காருண்யவாராம்‌ நிதிம்‌॥! 


பற்பல யோகிகள்‌ முனிவர்கள்‌ ஆதியோரின்‌ ஹ்ருத 
யத்தில்‌ குடிகொண்டு பற்பல ஸித்தியருளுபவள்‌. பலவித 
புஷ்பங்களால்‌ திருவடியில்‌ பூஜிக்கப்பட்டவள்‌, ப நாராயணரின்‌ 
போற்றுதலுக்குரியவள்‌. நாதப்ரஹ் மமானவள்‌, பரத்திற்கும்‌ 
பரமானவள்‌, தத்வஸ்ரூபிணியுமாவாள்‌. அந்த ப ்ங்துவ்த்த 
நமஸ்கரிக்கிறேன்‌. 


